அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1,2 நிருபங்கள்‌ 


நம்பிக்கையை இழக்காதிருங்கள்‌ 


தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபங்கள்‌ 


௩ தெசலோனிக்கே பட்டணம்‌ ரோம மாகாணமான மக்கேதொனியாவின்‌ தலைநகர்‌ பட்டணமும்‌ பெரிய 
பட்டணமுமாய்‌ இருந்தது. 

௩ ரோமாபுரியையும்‌ அதன்‌ கிழக்கு மாகாணங்களையும்‌ இணைக்கும்‌ பிரதான சாலையாகிய 
நுபயெவயை றுயலல்‌ பொருளாதார,வாத்தக நகரமாக இது இருந்தது. 

* இது இன்று தெசலோனிகி வூாநளளயடழடெை அல்லது சலோனிக்கா ளரூயடழடைய என்று 
அழைக்கப்படுகிறது 

ஈ 1 தெசலோனிக்கேயர்‌ அதிகாரங்கள்‌ 4 வசனங்கள்‌ 89 

ஈ 2 தெசலோனிக்கேயர்‌ அதிகாரங்கள்‌ 3 வசனங்கள்‌ 47 


Pastor. Gabriel Thomasraj உ ்‌ | So | A ACA Church அபய்‌ 


.. தெசலோனிக்கேயில்‌ இருந்த சபை 


* இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்‌ 17:1-9ல்‌ பதிவுசெய்யப்பட்டுள்ளது. 

* பவுல்‌ தனது இரண்டாவது மிஷனரிப்பயணத்தில்‌ துரோவாவில்‌ இருந்தபோது 
மக்கேதொனியாவிலிருந்து ஒரு மனிதன்‌ தங்களுக்கு உதவி செய்ய வரும்படி அழைப்பததாக ஒரு 
தரிசனம்‌ தேவனால்‌ கொடுக்கப்பட்டது. 

௩ பவுலும்‌, சீலாவும்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. செல்லும்‌ வழியில்‌ முதலாவது பிலிப்பி பட்டணத்திற்குச்‌ 
சென்று அங்கு பிரசங்கித்து சபையை உருவாக்கினார்கள்‌. 

* அசுத்த ஆவியை கொண்டிருந்த பெண்ணிடம்‌ இருந்து அதை விரட்டியதற்காக பவுலும்‌, சீலாவும்‌ Be 
சிறையில்‌ அடைக்கப்பட்டார்கள்‌. அவர்ள்‌ பிலிப்பியை விட்டூுப்போக நிர்ப்பந்திக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌. 
தெசலோனிக்கேவிற்கு செல்லும்‌ பாதையில்‌ சென்றார்கள்‌. . 

* குறைந்தது மூன்று ஓய்வுநாட்களிலாகிலும்‌ ஜெபாலயத்திற்கு வந்திருந்தவர்களோடூ பவுல்‌ விளக்கமாய்‌ . - 
பேசினபோது பலர்‌ சுவிஷேசத்தை எற்றுக்கொண்டார்கள்‌. Oo 

* ஆனாலும்‌ பவுல்‌ அங்கு தான்‌ என்ன செய்தேன்‌ என்று எழுதியிருப்பதை வைத்துப்‌ பார்க்கும்போது 
தெசலோனிகேயில்‌ அதிக காலம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

* கிறிஸ்துவின்‌ பாடுகளையும்‌, அவரது உயித்தெழுதலையும்‌ குறித்த செய்திகளை கேட்டு அதை 
எற்றுக்கொண்டவர்கள்‌ யூதர்களும்‌, தேவனுக்கு பயந்த கிரேக்கர்களுமாயிருந்தார்கள்‌. 


.. தெசலோனிக்கேயில்‌ இருந்த சபை 


* அந்த பட்டணத்தின்‌ சில முக்கிய பெண்களும்‌, விக்கிரக வழிபாடுகள்‌ செய்து கொண்டிருந்த பலரும்‌ 
கூட சபையில்‌ இருந்தார்கள்‌. 

௩ இது விசுவாசியாத யூதர்களை கோபப்படுத்தியதினால்‌ அவர்கள்‌ பவுலும்‌ அவரோடி ருந்தவர்களும்‌ 
தங்கியிருந்த யாசோனின்‌ வீட்டை தாக்கினார்கள்‌. 

* மிஷனரிகளாய்‌ வந்தவர்களை காணாமல்‌ யாசோனை நீதிபதிகளுக்கு முன்பாக கொண்டுபோனார்கள்‌. .-: 
அவர்களோ சமாதானமாய்‌ நடந்துகொள்ளும்படி சொல்லி விட்டூ விட்டார்கள்‌. 1 

* பவுலுக்கும்‌, யாசோனுக்கும்‌ இது ஆபத்தாய்‌ முடியும்‌ என்பதை உணர்ந்த கிறிஸ்தவர்கள்‌ அவர்களை 
பக்கத்திலிருந்த பட்டணமான பெரோயாவுக்கு அனுப்பி விட்டார்கள்‌. I 

ஈ தங்களது வழக்கத்தின்படியே பவுலும்‌ அவரைச்சார்ந்தவர்களும்‌, பெரோயாவின்‌ ஜெபாலயங்களில்‌ 
சுவிஷேசப்பணியை ஆரம்பித்தார்கள்‌. 

* அங்குள்ள யூதர்கள்‌ விசுவசித்தபோது தெசலோனிக்கேயில்‌ இருந்து பெரோயாவுக்கு வந்த யூதர்கள்‌ 
கலகமுண்டாக்கினார்கள்‌. 

* இவ்வாறான அச்சுறுத்தும்‌ ஆரம்பம்‌ காணப்பட்டபோதிலும்‌ தெசலோனிக்கேயில்‌ ஒரு பலமான சபை 
உருவானது (1தெச 1:2-10) 

* அதில்‌ அதிகமானவர்கள்‌ புறஜாதியினாராய்‌ இருந்தார்கள்‌ (1தெச 1:9). யாசோன்‌ (அப்‌ 17:9), 
அரிஸ்தா்க்கு, செக்குந்து ஆகியோர்‌ அவர்களில்‌ சிலர்‌. 


... இந்த நிருபங்களுக்கான பின்னணி 


* தெசலோனிக்கேயில்‌ சபையை ஆரம்பித்துவிட்டு சடுதியாக அங்கிருந்து வெளியேற 
வேண்டிவந்தது இயற்கையாகவே அங்குள்ள சகோதர சகோதரிகளின்‌ நிலை குறித்து பவுலுக்கு 
கவலையை ஏற்படுத்தியிருக்கும்‌. 

* அத்தனே பட்டணத்தில்‌ தீமோத்தேயு பவுலுடன்‌ இணைந்து கொண்டதும்‌ (அப்‌ 17:14-16) பவுல்‌ 
உடனடியாக தீமோத்தேயுவை தெசலோனிகேக்கு அங்குள்ள புதிய சீஷர்களை விசுவாசத்தில்‌ 
பலப்படுத்தவும்‌, உபத்திரவத்தை அவர்கள்‌ எவ்வாறு மேற்கொள்ளு கிறார்கள்‌ என்று அறியவும்‌ 
அனுப்பினார்‌ (1தெச 3:1-5) | 

* தீமோத்தேயு பவுலை கொரிந்து பட்டணத்தில்‌ சந்தித்து (அப்‌ 18:5), தெசலோனிகே சபையை குறித்து : 
சொன்ன செய்தி பெரும்பாலும்‌ உற்சாகமூட்டும்‌ செய்தியாகவே இருந்தது (1தெச 3:6-7) 

௩ உபத்திரவங்களுக்கு மத்தியிலும்‌ அவர்கள்‌ உறுதியாய்‌ இருந்தார்கள்‌ (1தெச 2:13-16) மேலும்‌ 
மற்றவர்களுக்கு எடூத்துக்காட்டாகவும்‌ இருந்தார்கள்‌ (1தெச 1:6-8) 

* ஆயினும்‌ ஒரு வளர்ந்துவரும்‌ இளம்‌ சபைக்கு தேவையான பரிசுத்த ஜீவியம்‌ குறித்த அறிவுரை 
அவர்களுக்கு அவசியமாயிருந்தது (1தெச 4:1-12) 

* கிறிஸ்துவுக்குள்‌ இறந்துபோன அவர்களது அன்புக்குரியவர்கள்‌ கர்த்தரின்‌ வருகையின்‌ 
ஆசீர்வாதங்களை இழந்துபோவதில்லை என்பதை மீண்டும்‌ அவர்களுக்கு உறுதிப்படுத்த 
வேவேண்டியிருந்தது (1தெச 4:13-18) 


எடுத்துக்கொள்ளப்படுகலை குறித்த உபதேசம்‌ 


1 தெசலோனிக்கேயர்‌ நிருபம்‌ விசுவாசிகள்‌ நிகழவிருக்கும்‌ எடுத்துக்கொள்ளப்படுதலைக்‌ குறித்த 
தெளிவான விளக்கத்தைக்‌ கொடுக்கிறது. இந்த நிகழ்விற்கு பின்னதாக 7 ஆண்டுகள்‌ 
உபத்திரவகாலம்‌ ஆரம்பமாகும்‌. 

௩. எடுத்துக்கொள்ளப்படும்‌ நிகழ்வில்‌ இயேசு தமது மக்களுக்காக திரும்ப வருவார்‌. 

* மரித்தோர்கள்‌ முதலில்‌ எழுந்திருப்பார்கள்‌, பின்பு உயிரோடிருப்பவர்கள்‌ அவர்களை தொடருவார்கள்‌. ்‌ 

ஈ எல்லா விசுவாசிகளும்‌ மத்திய ஆகாயத்தில்‌ அவரை சந்தித்து அவரோடூகூட நித்தியத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌ (1தெச4:16-18) 

* அவிசுவாசிகள்‌ தேவனுடைய கோபக்கினையையும்‌, விசுவாசிகள்‌ இரட்சிப்பையும்‌ அடைவார்கள்‌ 
(1:10,5:2—4,9—10) 

ஈ இந்த பெரிதான நாளுக்காக ஆயத்தமுள்ளவர்களாய்‌, கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்தமும்‌, 
பிழையற்றவர்களுமாய்‌ நடக்க அழைக்கப்படுகிறார்கள்‌ (3:11-4:8,5:23) 

௩ உண்மையுள்ள தேவன்‌ அவருக்கு வேண்டிய பரிசுத்தத்தை அவர்களுக்கு அருளுவார்‌ (5:24) 


Pastor. Gabriel Thomasraj © PU 0 பப்ப்ப்‌ 


இரண்டாம்‌ தெசலோனிக்கேய நிருபம்‌ 

* தெசலோனிக்கேயருக்கான முதலாவது நிருபத்தை எழுதிய சில நாட்களில்‌ அப்போஸ்‌ தலனாகிய பவுல்‌ ஒரு 
செய்தியை கேளவிப்படுகிறார்‌ (தெச 3:11). அதென்னவென்றால்‌ தெசலோனிக்கேய சபையானது “கர்த்தருடைய 
நாள்‌ வந்துவிட்டது” என்கிற வேற்றுமையான கொள்கையை நம்பினார்கள்‌(2:1-2). 

பவுல்‌ தனது இரண்டாவது மிஷனரிப்பயணத்தில்‌ கொரிந்துவில்‌ தனது பயணத்தை தொடராமல்‌ தங்கியிருந்தபோது 
கிபி 49-51 இந்த இரண்டாவது நிருபத்தை அனுப்பினார்‌ (அப்‌ 18:1-11) 


கள்ள உபதேசிகள்‌ பவுல்‌ எழுதியதாக சொல்லப்படும்‌ போலியான நிருபங்களை காட்டி தெசலோனிக்கே சபையின்‌ 
விசுவாசிகளை கர்த்தருடைய நாள்‌ ஏற்கனவே வந்துவிட்டதாக சொன்னார்கள்‌. 

பவுல்‌ அவர்களுக்கு எழுதின காரியங்களை வைத்துப்‌ பார்க்கிறபொழுது தெசலோனிக்கேயில்‌ உள்ளவர்களில்‌ சில 
கள்ள உபதேசிகள்‌ துணிகரமாக போலியான நிருபங்களை தயாரித்து புதிய விசுவாசிகளை தவறான 
நம்பிக்கைக்குள்‌ இட்டுச்சென்றார்கள்‌ (2தெச 2:2) 

* ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல்‌ தெசலோனிக்கே சபையார்‌ இதைக்குறித்த பவுலின்‌ கருத்து இன்னதென்று 
தெளிவாக அறிந்துகொள்ள சிறப்பு கவனம்‌ செலுத்தி இதை எழுதியதோடு அவரது கையெழுத்து எப்படியிருக்கும்‌ 
என்பதையும்‌ அதனால்‌ அவர்கள்‌ நிருபங்கள்‌ அவரிடமிருந்துதான்‌ வந்ததா என்பதையும்‌ அறிந்துகொள்ள ஏதுவாகும்‌ 
என்றும்‌ குறிப்பிட்டு இந்த நிருபத்தை எழுதினார்‌ (3:17) 

* தெசலோனிக்கே சபை சந்திக்கநேர்ந்த மூன்று பிரச்சினைகளை பவுல்‌ விளக்கவேண்டியதாயிருந்தது. 

வெளியிலிருந்து வரும்‌ உபத்திரவம்‌ 

இயேசு எப்போது மீண்டும்‌ வருவார்‌? தேவன்‌ அவர்களக்கு ஆறுதல்‌ அளித்து உபத்திரவப்படுத்தியவர்களை 
தணடிப்பார்‌ (2தெச 1:6-7) 

வேன்‌ மகிமைப்படுவார்‌: அவ்வாறே அவரது பரிசுத்தவான்களும்‌ மகிமைப்படுவார்கள்‌ (2தெச 1:10-12) 


தவறான கொள்கையால்‌ உண்டான நம்பிக்கையின்மை 


* இயேசு மீண்டும்‌ வருவதைக்‌ குறித்த பவுலின்‌ போதனைகளையும்‌, அதற்கு முன்பு நடைபெறும்‌ நிகழ்வுகள்‌ குறித்தும்‌, 
குறிப்பாக “கேட்டின்‌ மகனாகிய பாவமனுஷன்‌ வெளிப்பட்ட” வேண்டியிருப்பது குறித்தும்‌ பவுல்‌ சபைக்கு நினைவூட்டுகிறார்‌. . 
* ஆகவே “கேட்டின்‌ மகனாகிய பாவமனுஷன்‌ வெளிப்படாததால்‌” எதிர்காலத்தில்‌ வைக்கப்பட்டள்ள 
உபத்திரவகாலம்‌ இன்னும்‌ வரவில்லை என்பதை பவுல்‌ விளக்குகிறார்‌ (2தெச 2:3) 
* தானியேல்‌, மத்தேயு, வெளிப்படுத்தின விஷேசம்‌ போன்ற மற்றைய வேதபகுதிகளோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கையில்‌ 
அந்திக்கிறிஸ்துவே இந்த மனிதன்‌. 
* ஆனாலும்‌ சபையில்‌ மீட்பின்‌ வேலையை நடப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர்‌ எடூக்கப்படுவதற்கு முன்‌ 
அந்திக்கிறிஸ்து வரப்போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டி பவுல்‌ அவ்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
௩ விசுவாசிகள்‌ பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்போது மீதியிருப்பவர்கள்‌ உபத்திரவத்தின்‌ கேபாக்கினையை 
அனுபவிப்பார்கள்‌. 
சபையில்‌ உள்ள வீண்‌அலுவலகாரர்கள்‌ 
- சில தெசலோனிக்கேயர்கள்‌ ஒழுங்கற்று நடக்கிறவர்களாக, வேலை எதுவும்‌ செய்யாமல்‌, பவுல்‌ எடுத்துக்காட்டாக 
நடந்துகொண்டதைபோல நடக்கவில்லை. 
- சிலர்‌ வீண்‌அலுவல்காரர்களாய்‌ தாங்கள்‌ எதுவும்‌ செய்யாமல்‌ மற்றவர்களின்‌ வேலைகளில்‌ 
தலையிடுகிறவர்களாய்‌ இருந்தார்கள்‌ (3:11) 
- பவுல்‌ அவர்களுக்கு தன்னை உதாரணமாக காண்பித்து அவர்‌ எவ்வாறு சொந்தக்‌ கைகளால்‌ வேலை செய்தார்‌ 
என்பதை நினைவுபடுத்தினார்‌ (3:7-8) 
- பவுலின்‌ உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும்‌ என்பதை குறித்த 
அறிவுரைகளையும்‌ இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌ (3:14-15) 


eee 525) 590.5 Cl 


. தெசலோனிக்கேயர்‌ முதலாவது நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ . 


38 


38 


38 


38 


அறிமுகம்‌ 1:1-4 

வாழ்த்து 1:1 

அவாகளது விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பிற்காக நன்றி சொல்லுதல்‌ 1:2-4 
பிரத்தியேக கருத்துக்கள்‌ 1:5-3:13 

- அவர்களது நிலை குறித்து 1:5-10 

- அவரது நடக்கை குறித்து 2:1-12 

- அவரது ஆதங்கம்‌ குறித்து 2:13-3:13 
அப்போஸ்தல அறிவுறுத்தல்கள்‌ 4:1-5:28 
- பரிசுத்தத்தில்‌ நடவுங்கள்‌ 4:1-8 

- அன்பில்‌ நடவுங்கள்‌ 4:9-10 

- யோக்கியமாய்‌ நடவுங்கள்‌ 4:11-12 

- நம்பிக்கையில்‌ நடவுங்கள்‌ 4:13-18 

- ஒளியில்‌ நடவங்கள்‌ 5:1-11 

- கீழ்ப்படிவில்‌ நடவுங்கள்‌ 5:12-22 


” முடிவாக சில குறிப்புகள்‌ 5:23-28 


தெசலோனிக்கேயர்‌ இரண்டாவது நிருபத்தின்‌ முக்கிய 


அறிமுகம்‌ 1:1-2 
வாழ்த்து 1:1 
உபத்திரவத்தில்‌ உற்சாகம்‌ 1:3-12 
அவர்களது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துதல்‌ 1:3-4 
கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு சோதனைகளில்‌ 
சோர்ந்துபோகாதிருத்தல்‌ 1:5-10 
- அவர்களுக்கான அவரது ஜெபம்‌ 1:11-12 


கர்த்தரின்‌ வருகை குறித்த மனக்கண்களின்‌ பிரகாசம்‌ 2:1-17 
- கலங்காதிருங்கள்‌ 2:1-2 


- உறுதியாயிருக்க ஊக்கமளித்தல்‌ 2:13-17 


கிறிஸ்தவ நடக்கை குறித்த விளக்கவுரை 3:1-15 
- ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுதலும்‌: அவர்களுக்காக ஜெபித்தலும்‌ 3:1-5 
- ஓழுங்கற்று நடப்பவர்களை திருத்த கட்டளை 3:6-15 

முடிவாக சில குறிப்புகள்‌ 3:16-18 


பக்தி 


